குசமயம் , 
பிரசுரம் 11 . 

ஓம் குமாரகுருப்யோ நம : 
வரகன்னியாப் பொருத்த விளக்கமும் 

- அங்காரகப் பொருத்தமும் . 


வெளியிட்டோமா 


சு . ஏ. முத்துக் குமாரஸ்வாமி , 


முத்தாக்த கணித ஜோதிவன் , 
பறங்கிப்பேட்டை 

1933 . 


| 


குகமயம் . 
பதினோராம் பிரசுாம் . 

ஓம் குமார குருப்யோ நம : 
வரகன்னியாப் பொருத்த விளக்கமும் 

அங்காரகப் பொருத்தமும் . 


- 


பலதீபிகை , புட்பபந்தம் , சோதிட கணிதம் , நீலகண்ட தாஜி + ம் , 
பேதி ஜாதக கர்மபத்ததி , சிற்பரத்நாகரம் , விஸ்வகர்மீய ஆயாதிப் 
பொருத்த விளக்கம் , மச்ச சாஸ்திரம் , வைத்தியாத்த வசனபூஷணம் 
சித்தாந்த திருக்கணிதம் இவைகளின் பதிப்பாசிரியர்கள் 


பறங்கிப்பேட்டை 

ஜோதிஷ வைத்திய பண்டிதர் 
ஸ்ரீமாந் சு . எ . குமாரஸ்வாமி ஆச்சாரியாரவர்கள் சகோதரனும் 
மதுரைத் தமிழ்ச் சங்கத் தங்கத் தவரு ளொருவரும் 
பிறைசை லுத்தான் மிசியோன் பெண்கள் 7 

பாடசாலைத் தமிழ்ப் பண்டிதருமான 
வித்வ ஸ்ரீமாந் ப . அ . கிருஷ்ணஸ்வாமிப் பிள்ளையவர்கள் 


மாணவமைான 


பறங்கிப்பேட்டை 

சித்தாந்த கணித ஜோ திஷன் 
சு . ஏ . முத்துக்குமாரஸ்வாமியால் திரட்டப்பெற்று 

பறங்கிப்பேட்டை அகரம் 
உயர் திருவாளர் . க . க . மா . முருகேச செட்டியார் 

அவர்கள் உதவியால் 
அச்சிடப்பெற்றது . 

ங்கீரஸ மகராவி 
Copy - right .] 

1933 

( Registered . 


PRINTED AT THE MANORANJINI PRESS , 

2 , RAMANUJA IYER STREET , 

SOWCARPET , MADRAS .. 


குகமயம் , 
ஓம் குமார குருப்யோ நம : 
வரகன்னியாப் பொருத்த விளக்கம் . 

முன்னுரை. 
பெருமணப் பொருத்தப் பெற்றி யுரைசெயத் 
திருவருண் முருகன் திருவடி காப்பாம் . 


பூர்வ காலந்தொட்டு நந்தேசத்துப் பண்டிதர் முதல் பாமரர் வரையு 
முள்ள எல்லாச் சனசதளங்களும் சோதிட சாஸ்திரத்தின் கண் மிக்க 
அபிமானம் வைத்துள்ளார்கள் . இவர்களுள் பெரும் பான்மைய 
ராகிய நம்மனோராம் இந்துக்கள் தமது தேசத்திற்கேனும் தேகத்திற் 
கேனும் எவ்வகை இடுக்கண் ஏற் படினும் சநாதன தருமத்தை ஒரு 
சிறிதும் கைவிடவே மாட்டார்கள் . அன்றியும் இத்திற விஷயங்களை 
நந்தம் மக்கள் பால் ஒவ்வோர் சிறிய பெரிய காரியங்களுள்ளும் கண் 
கூடாகக் காணலாம் . 

விவாக விஷயத்தில் ஸ்திரீ புருஷர்களுடைய ஜாதகங்களைச் 
செவ்வையாய் ஆசாய்ந்து பரிசீலனை செய்து முக்கியமாய்ப் பொருத் 
தங்கள் இருக்கின்றனலா வென்று தெரிந்துகொண்ட பின்னரே 
பெண்கனைக் கொடுப்பதற்கும் கொள்வதற்கும் சம்மதிப்பார்கள் என்ப 
தொன்றே சண்டைக் கேற்புடைத் திருஷ்டாந்தமா மென்றறிக , 

இவ்வழக்கம் பண்டைக்காலக் தொட்டு இதுகாறும் 
பெற்றே வருகின்றது . எனினும் நவீன மாயதோர் இயக்கத்தான் 
{ ஒரு சிறிது ) இடரு முண்டென்ப . இப் பொருத்த நிமித்தங்களைப் 
பார்த்து இருதிறத்தினருக்கும் திருப்தியாய பின்னர் தான் தம்பதி 
களுக்கனுகூலமான சுப முகூர்த்தங்களில் விவாக சுபச் 


கடை 


4 


களைச் செய்விப்பார்கள் . இவ்வாறு புரிந்தால் தான் தம்பதிகள் நற் 
பேறும் பிறசம்பத்துகளும் பெற்று இனிது வாழ்வார்கள் என்பது 
அவர்கள் எண்ணம் . 

முற்காலத்தில் பட்டினத்தான் சிறுகுடி எய்தி வேட்டலும் ,, 
பாக்கத்தான் மூதூர் எய்தி வேட்டலும் பிறவுமாகிய கற்பியலானோ 
களவியலானோ நேரும் காந்தருவ மணத்தையோ பிறிதொன்றையோ 
யான் ஈண்டு இழித்துக் கூறி அவ்வாறு செய்தாற்றான் , 

கா தன் மனையாளுங் கா தீலனு மாறின்றித் 
தீதி லொருகருமஞ் செய்பவே --ஓதுகலை 
எண்ணிரண்டு மொன்றுமதி யென்முகத்தாய் நோக்கறான் 

கண்ணிரண்டு மொன்றையே காண் . " 
என்னும் பெரியார் வாக்கு பிழையா தொழியு மெனக் கூற வா 
வில்லை. அவ்வாறு புரியாக்காலு அவ்வாப்த வாக்கு பிழையா 
தொழியு மெலவே கொள்க . 

நம் தம் புராதன சாஸ்திரங்களில் பெண் சொள்ளற்கும் கொடுத் 
தற்கும் ஏற்படுத்தப்பட்டுள்ள இவ் விதிகளுக்கு மாறாக நம்மவர்கள் 
இதுபோது பெரும்பாலும் அழகையும் அதிகாரத்தையும் தனத்தை 
யும் இக் காலத்துக்கேற்ற பிற அந்தஸ்துக்களையும் நோக்கிப் பெண் 
ணைக் கொடுக்கவும் கொள்ளவும் வெளிப்படையாகவே 

சம்மதித்து 
கடத்துவதினாலேயே மணப்பொருத்த விதிகள் யாவும் இஞ்ஞான்று 
பெரிதும் அழிந்து பட்டுக் கிடக்கின்றன . 

< . இவ்வாறு குலத்தி லுதித்துப் பொருத்த நிமித்தமுள்ள மங் 
கையைப் பூர்வீக அநுஷ்டானங்களை ஒட்டி மணப்பிக்காது இஷ்ட 
போல நடப்பிப்பதால் , குடும்பங்களில் ஸ்திரீ புருஷர்களுக்குள் 
அன்பின்மை , ஒற்றுமையின்மை , சந்ததியின்மை முதலியன ஏற்படு 
கின்றன . ஒருவேளை சந்ததி யுண்டாயினும் துர்ப்பல சந்ததி , கரு , 
ழிதல் , கருப்பரோகம் , பிறந்திறத்தல் முதலியன ஏற்படுகின்றன . 

எனினும் , நம்மவர்களுட் சிலர் இவ்விதி விலக்குகளை ஒரு சிறி 
தும் கவனியாது , அவ்வச் சமய சந்தர்ப்பங்களுக்கு மாத்திரம் உருசி 
யைத் தரத்தக்க தனத்தையும் அழகையும் பிறவற்றையும் நோக்குவார் 


. 


5 


ஜாயினர் . அன்னார் அழ காதி பிற நோட்டங்களைக் கவனிக்கவேண் 
டாமென்று நாம் கூற வரவில்லை . எற்றுக்செனின் அதிகாரத்தா 
லும் அழகாலும் தனத்தாலும் ஏற்படும் விவாகம் தம்பதிகளுக்குள் 
தன்மையைத் தராதென்னும் பெரியார் கண்ட உரிய அநுபவ 
உண்மை யொன்றனையே ஈண்டைக்குத் தீட்ட எழுந்தன மாகலின் 
எனவே , நம் பூர்வீக கிரந்தங்களில் விதிக்கப்பட்டுள்ள நட்சத்திரப் 
பொருத்தம் முதலியன யாவும் அவசியம் கவனிக்கப்பட வேண்டு 
மென்பது சித்தாந்தமாம் . 

ஸ்திரீ புருஷர்களுக்கு ஜாதக மில்லாவிட்டால் நிமித்தம் பார்த் 
தேனும் விவாக நிச்சயம் செய்து கொள்ள வேண்டுமெனக் கூறி 
யிருப்பதோடு நில்லாமல் , தாங்கள் ஆச்சயிக்கும் கந்தன் முதல் காடு 
காள் வரையு முள்ள எந்தத் தெய்வத்தினிடமாவது குறையிரந்து 
கேட்டு மணம் முடிப்பிக்க வேண்டுமெனக் கூறுவதால் பொருத்த 
விமித்தம் அவசியம் வேண்டுமென்ப தொன்றே நம் முன்னோர்களின் 
முடிபாம் . 

எனவே , இத்திறப் பெற்றி வாய்ந்த நம் பழைய கொள்கைகளை 
நாமநுபவிப்பதோடு நில்லாமல் , தற்காலம் நம்மில் பெரிதும் விலகி 
நடப்பவர்களையும் அனுபவிக்கச் செய்வித்துச் சகல சாஸ்திரங்களிலும் 
வரையறுத்துக் காட்டிய சுபச் சடங்குகளுள் முதன்மையாகக் கொள் 
வற்பாலது விவாக மொன்றே யாமெனவும் , அஃதொன்றே இகபர 
மிரண்டிற்கும் இன்றியமையாச் சாதன மெனவும் , அத்தகைய விவா 
கம் பெண்களின் மறுமணம் நீத்த ஒத்த குடி ஒழுக்கங்களை நாடிய 
மணமகனுக்கும் மணமகளுக்கும் பொருத்த முடைத்தெனக் கண்டு 
கொண்ட பின்னரே விவாகத் துறைக்கண் நுழைதல் அன்னோர் 
கொள்கை வாமென்பதும் பிறவும் அறிவித்து நம் வழிப்படுத்தி 
எல்லா நன்மையும் பெற்றுய்வோமாக , சுபம் , 


E 


உலகின் மாக்க ளுணர்த்திய வுடுக்கோ 
ணிலவிய வாங்கு நிகழ்த்து மணமே 
யயர்நல முடைத்தா முயர்நல முடைத்தா 
மெற்றுக் கென்னி னியம்பு துங் கேண்மோ ! 
தாலிப் பொருத்தந் தகுதிப் பொருத்தமென் 
றோலிடு வேதவுத்தமப் பொருத்த 
மதுவுமே யன்றி யழகிய பொருத்த 
மொன்றினோ டொன்று மோரைந்தி னோடைந்து 
முளவா மாகலி னுரியன கொண்டு 
அண்டு நல்லன அன்பொடு தழீஇ 
அண்டாத் தீயவா மல்லன வொரீஇ 
வாழ்க நீடு வாழ்க வென்று 
வரைப வரன்முறை புரைதா வாற்றி 
னெள்ளா நலமு முள்ளா மெனவே 
பொருத்த விருத்தம் பொருந்தா துஞற்று 
நன்மணம் பொன்மண மன்மண 
மிகவே வாழியர் வேட்கை தகவே , 


பிறையாறு , 
ஆங்கீரச ஆவணி 20 


இங்ஙனம் , 
ப . அ . கிருஷ்ணஸ்வாமி , 

தண்டமிழ்த் தொண்டன் . 


குகமா 
ஓம் குமார குருப்யோ நம : 


வரகன்னியாப் பொருத்த விளக்கம் . 


- 


பதிப்புரை. 
உலகத்தில் பொருத்த நிமித்தம் பார்த்துப் பெண் கொள்ளக் 
கொதிக்க ஏற்பாடு செய்யின் இரு கோத்திரங்களும் செழித்துச் 
சீரடையுமெனப் பெரியார் கூறுப . இதுபற்றிய விஷயங்களை முன் 
னுரை யொருவாறு தெரிவித்திருக்கின்றது . இவ்வகைப் பொருத் 
தங்கள் 10 என்றும் 12 என்றும் 20 என்றும் பலவாறாகப் பன்னுல் 
கள் பகரும் . இவைகளுள் 10 பொருத்தங்களே விசேஷமானவை . 
அப் பத்துள்ளும் ஒரு நான்கே முக்கியமானவை . அவற்றுள்ளும் 
நூல் பொருத்தம் என்னும் கழுத்துப் பொருத்தம் ஒன்றே அதி முக் 
கியமானது . சாஸ்திரமறியாச் சாமானியருங்கூட " என் ஐயா கழுத் 
தும் வயிறும் எப்படி யிருக்கிறது ” என்று கேட்பதும் உண்டு , 
எனவே நூல் பல மொன்றே பிரதான மென்பது பெற்றும் , சமு 
சாரத்தில் பல்வகைச் சங்கட சந்தோஷங்கள் ஏற்படினும் மஞ்சட் 
சரடு மஞ்சள் குங்குமத்தோடு ஒரு கட்டுக் கழுத்தி யிருப்பின் 
அவள் நற் சகுனத்திற்கேனும் உரியவளாவாள் எனப் பெரியோர் 
பொழிப , ஆகவே நூல் பலமே பலம் . எற்றுக்கெனின் : 
சாதக நற்பலன் வழுத்து முறைமையைக் கேண்மடவார் 

தமக்குமணப் பொருத்தமதைத் தான் பார்க்குமந்தப் 
போது தசப்பொருத்தம் பார்ப்பதற்கு முன்னாச்சுப் 

பொருத்தம் பார்ப்பதுபோலு முகூர்த்தங்கடமக்கே ." 
எனும் மேற்சோளுமிருத்தலின் , சில நூலுடையார் கயிற்றுப் 
பலமில்லாவிடிலும் எனைய நான்காகிய தினம் - மாகேந்திரம் - இராசி 


இராசியதிபர் மித்திரம் ஆதிய இருப்பின் தாலிப் பொருத்தம் 
பொருந்து பொருத்தமா மென்ப . எப்பலத்தாலேனும் கயிற்றுப் 
பொருத்தம் ஒன்றுமாத்திரம் இருத்தல் வேண்டுமென்பதே எமது 
துணிபுமாம் . 

இந்த நூலில் பத்து வகைப் பொருத்தங்களோடு பிறரால் கூறு 
மாறு நாடிப்பொருத்தம் ஒன்றனையும் நாட்டியுள்ளேன் . இப்பொ 
ருத்தங்கள் சந்தேக விபரீ தங்கள் அற அறிவிக்கப் பட்டிருக்கின்றன . 
மேலும் இந்நூலிறு தியில் அங்காரகப் பொருத்தமென்பதொன்றும் 
அறிவிக்கப் பட்டிருக்கின்றது . அதனை அங்காரக தோஷமென்னாது 
பொருத்தமென்றெழுதியதில் ஒரு விசேஷமும் அறியக்கிடக்கின்றது . 
அங்காரக தோஷம் இல்லானும் உள்ளாளும் . இல்லாளும் உள்ளானும் 
மணம் செய்து கொள்ளுவதால் பற்பல இன்னல் விளையுமென்பது ஒரு 
தலை போலும் . அச் சாதகங்களுள் தோஷாபவாத மிருப்பின் கேடேற் 
படாது நன்மையே உண்டாமென்பதனையும் இந்நூல் எடுத்துரைக் 
கின்றது . எனவே , இந்நூல் , பொருத்தநிமித்த பூஷணமென போற் 
றற் குரித்தென்க . இந்நூலை அச்சிடுவிக்கப் பொருளுதவியவர் பறங் 
கிப்பேட்டை அகாம் உயர்திருவாளர் க . க , மா . . முருகேச செட்டி 
யார் அவர்களேயாவர் . இவர்கள் பிதா தருமரத்தாகரம் ஸ்ரீ . ச , க , 
மாணிக்க செட்டியாரவர்கள் 1915 - ல் சோதிட கணிதம் என்னும் 
நூலைத் தமது பொருளுதவியினாலேயே அச்சிடுவித்து உபகரித்தது 
போல் இவர்களும், 

" எந்தைநல் கூர்ந்தா னிரப்பார்க்கீந் தென்றவன் மைந்தர்த 
மீகை மறுப்பாரோ - பைந்தொடீஇ , நின்று பயனுதவி நில்லா வரம் 
பையின் கீழ்க்கன்று முதவுங் கனி என்னும் ஆன்றோர் வாக்கிற் 
கிணங்கத் திரவிய சகாயஞ் செய்து இதனைப் பொன்னூலாக்கினார் | 
கள் . எனவே , இவர்களும் இவர்கள் பெற்றோர்கள் சகோதரர் முத 

யாவரும் பல்வகைச் செல்வங்களோடு அரோக திடகாத் 
திர ஆயுராரோக்கியங்களுடன் நீடூழி வாழ்ந்து சுகிக்க நிமலன் அருள் 
புரிவானாக , எல்லாம் வல்ல முருகக்கடவுள் திருவருளால் இவ் 
வினிய நூல் இனிது வாழ்க , சுபம் , சுபம் . 
பறங்கிப்பேட்டை 

இங்ஙனம் , 
ங்கீரச ஆவணிமீ ச . ஏ . முத்துக்குமாரஸ்வாமி , 

சித்தாந்த கணித ஜோதிஷன் . 


30 


* 


குகமயம் , 

ஓம் குமார குருப்யோ நம : 
வரகன்னியாப் பொருத்த விளக்கமும் - 

அங்காரகப் பொருத்தமும் . 

காப்பு . 
** செவ்வி திகழ்பொகுட்ட செந்தாமரை வதனக் 
கொவ்வையெழிற் செவ்வாய் குறத் ? தனை -- நவ்வி 
விழி பானை பைப் புணரும் வேளைமத வெள்ளம் 
பொழியானை யைமனமே போற்று . 

சோதிடனிலக்கணம் . 
உண்மை பொறுமை அமைதி கொடை சீவகாருண்யம் கடவுள் 
வழிபாடு என்னும் நற்குணங்கள் யாவும் நிறைந்தவனாய் வேதங்க 
ளுக்கு நேத்திர ஸ்தானம்.! கிய முகூர்த்தம் - ஓரை.கணனம் என்பன 
கூறும் சோதிட நூல்களையும் பிறநூல்களையும் ஐயந்திரிபற அறிந்த 
வனாய் உள்ளா னொருவனே உலகிடை உண்மைச் சோதிடனென 
உரையாடற் குரியகொன்ப . 

பீடிகை: -- உயரிய சாஸ்திரங்கள் யாவற்றுள்ளும் மனித சமூக 
நல்வாழ்வை முன்னிட்டுச் சிறப்புடைச் செயலெனக் கூறப்பெறுவது 
விவாக மொன்றே யாகலான் முதற்கண் அதற்கு அங்கங்களாய தின 
முதலாய தசவித பொருத்த விளக்கங்களைச் சொல்லுகின்றனன் . 

அவை முறையே 1. தினப்பொருத்தம் , 2. கணப் பொருத்தம் , 
3. மாகேந்திரப் பொருத்தும் , 4. ஸ்திரீதீர்க்கப் பொருத்தம் , 5 . 
யோனிப் பொருத்தம் , 6. இராசிப் பொருத்தம் , 7. இராசி அதிபதிப் 
பொருத்தம் , 8. வசியப் பொருத்தம் , 9. இரஜ்ஜுப் பொருத்தம் , 


10 


16. வேதைப் பொருத்தம் என்னும் பத்துப் பொருத்தங்களே 
யாகும் , 

1. ஆவது : -- தினப்பொருத்தம் . 
இந்தப் பொருத்தம் இலட்சுமி கடாக்ஷத்தைத் தருவது , ஸ்தி 
ரீயின் ஜன்ம நட்சத்திரம் முதல் புருஷன் ஜன்ம நட்சத்திரம் வரை 
யில் 1 , 2 , 3 , 4 , 5 , 6 , 7 , 8 , 9 வரை எண்ணச் கீழ்க்காணுமாறு , 
தினப்பொருத்தம் ஏற்படும் என்ப . 

இவைகளில் 1 - க்கு ஜன்மம் , 2 - க்குச் சம்பத்து , 3 - க்கு விபத்து , 
4.க்கு ஷேமம் , 5.க்குப் பிரத்யரம் , 6 - க்குச் சாதகம் , 7 - க்கு வதம் , 
8 - க்கு மைத்திரம் , 9- க்குப் பரமமைத்திரம் எனப் பெயர் . 

இவ்விதமே திரும்பவும் இருமுறை எண்ணவேண்டும் . அவ 
வாறு எண்ணிக்கை செய்யப் பெற்றவைகளுள் முதல் 9 - ம் முதற் 
பரியாய மெனவும் , 2 - ஆம் ஒன்பதும் இரண்டாம் பரியாயமெனவும் , 
3 - ஆம் ஒன்பதும் மூன்றாம் பரியாயமெனவும் பெயர் பெறும் . 

முதற் பரியாயத்தில் விபத்து - பிரத்யாம் வதை இவைகளும் , 
இரண்டாம் பரியாயத்தில் அவ்வவற்றின் அம்சங்கள் நீங்கலாக மற்ற 
வைகளும் , மூன்றாம் பரியாயத்தில் மேற்கண்டுள்ள முழுவதும் 
சுபம் . 

மூன்று பரியாயங்களாக எண்ணுவதில் முதல் பரியாயத்து 
2-4-6-8-9 - ஆம் நாட்கள் உத்தம மெனவும் , இரண்டாம் பரியாயத்து 
8- ஆம் நாள் ஒழித்து மற்றைய நாட்கள் உத்தம மெனவும் , மூன்றாம் 
பரியாயத்து 4-9 - ஆம் நாட்கள் ஒழிய ஏனைய நாட்கள் சுபந் தருவன 
வெனவும் கண்டுகொள்க . 

விசேஷித்து ஸ்திரீயின் நாள் முதல் . புருஷனது நாள் வரை 
யில் எண்ணும் போது முதல் 9.ல் 3-5-7- ஆம் நாட்களும் , ஜன்மத்திரி 


ஸ்திரீ நட்சத்திரத்திற்கு 7 - ஆம் நட்சத்திரம் புருஷ நட்சத் 
திரமானால் வதமாம் . 


11 


யங்களும் , சந்திராஷ்டமமான நட்சத்திரங்களும் , இருபத்தேழாம் 
நாளும் . 

இரண்டாம் பரியாயத்தில் 3 - ஆம் நாளான பன்னிரண்டாம் 
காளும் , 5 - ஆம் நாளான பதினான்காம் நாளும் , 8S- ஆம் காலான வைநா 
சிகமும் | நீக்கப்படவேண்டும் . 27 - ஆம் கட்சத்திரம் ஏகராசியாயின் 
மிகுந்த சுபத்தையும் , வேறு ராசியாயின் அசுபத்தையும் தருமென்ப 
தில் ஐயமின்று . எனினும் அசுவினிக்கும் ரேவதிக்கும் பின்னராசி 
தோஷந்தராது. 
தம்பதிகளின் கட்சத்திரங்கள் 

கட்சத்திரங்கள் கார்த்திகை - ஆயில்யங்க 
ளானால் சந்தோஷ மென்பதே மருந்துக்குக் கிடையாது , சதா 
சஞ்சல சித்தராய் ஒருவரை யொருவர் நேசியாது பிரிந்து பட் 
டொழிந்து போவர் , ஒற்றுமையின் றென்ப . 

ஆயில்லியழம்- சுவாதியு மாயின் மேற்கண்ட பலாபலன்களே 
யண்டாகும் . 

சித்திரை - பூராடங்களாயின் மேற்கண்ட பலன்களே சித்திக் 
கும் . 

அநுஷ - அவிட்டங்களும் அவ்வாறே , 

அன்றியும் அவிட்டம் -- பரணி , சதயம்- கார்த்திகை ஆதிய 
இவையும் அப்பலன் தருவனவே யாகலின் எக்காரணங் கொண்டும் 
ஜதை சேர்க்கொணா தென்ப பெரியார் . 

உத்திரம் - திருவாதிரை இவை வதூவார்களுக்குச் சுகந்தருனவ 
வென்ப , 

அன்றியும் , பூரம் - அநுஷம் , சித்திரை - பூசம் இவையும் நல் ., 
லனவே . 


புருஷ நட்சத்திரத்திற்கு 22 - ஆம் நட்சத்திரம் , ஸ்திரீ நட் 
சத்திரமானால் வைநாசிகமாம் . இது காசியபரால் சொல்லப்பெற்ற 
து. ஸ்திரீ நட்சத்திரமும் புருஷ நட்சத்திரமும் ஒன்றற் கொன்று 
7-22ஆக இருப்பதே அஃதென்ப , 


12 


புநர்பூசம் -- ஹஸ்தம் இவை வமிச விருத்தியை உண்டாக்கும் . 
கேட்டை - சதயம் இவை வமிச நாசத்தைத்தரும் . 

உரோகணி -- மகம் இவை புத்திசாபி விருத்தியைத் தரும் . 
அல்லாமலும் , 

பூரட்டாதி - உரோகணியும் அப் பலனையே தரும் . இவைக 
ளுள் ஆணும் பெண்ணும் அடுக்கடுக்காகப் பிறக்கும் . மிச்சமானவர் 
கள் ஆண்களாவர் . 

அசுவிநீ - புனர்பூசம் இவை கூட்டுறவாயின் பெரிதும் பெண் 
மக்களே ஜனிப்பார்கள் . 

சுவாதி- உத்திராடமும் பொருந்தின் பெண் மக்கள் விருத்திச் 
களவில்லை . 

இரேவதி - திருவாதிரை இவை சேரின் ஒருவருக் கொருவர் 
வைரிகளாவர் . சதா சண்டை யுண்டாகும் . 

கேட்டை ---உத்திரம் கலந்தாலும் மேற்கண்ட தொந்தரையே 
உண்டாகும் . 

விசாகம் - மகம் இவை துஷ்ட புத்திரர்களைப் பிறப்பிக்கும் . 

அஸ்தமும் - மூலமும் ; மீருகசிர - பூரழம் அவ்வாறாயின் மிகுந்த 
வைரம் தாரித்திரம் பெருகஷ்டம் முதலியன உண்டாகும் . 

அசுவிதி - திருவோணம் கொள்ளுவார் ஒருவரை யொருவர் 
பிரிந்து எவ்வித சம்பந்தமு மில்லா திருப்பர் . 

உத்திரட்டாதி - மிருகசீரிடம் பொருத்தம் கொள்ளுவோரில் 
ஸ்திரீ வை தவ்வியத்தை யடைவாள் . 

உத்திராடம் - ரேவதி இவை பொருத்த கட்சத்திரமாயின் 
மிகுந்த போக போக்கியங்களும் அதிக சம்பத்தும் உண்டாகும் . 

மூலம்- பூரட்டாதி ; பாணி , பூசம் இவை தெரிந்து கொள்ளப் 
படின் தம்பதிகள் அன்பு செல்வம் சௌபாக்கியம் கீர்த்தி முதலியன 
உடையராவர் . 


13 


விசாகம் - கிருவோணம் இவை சக்களத்திப் போராட்டத்தை 
யுண்டுபண்ணும் . 

பூராடம் - உத்திரட்டாதி இவை மனவொற்றுமையையும் பெரு 
நேசத்தையும் உண்பெண்ணும் . 

வது வர கட்சத்திரங்கள் ஒன்றாயிருப்பதில் உரோசணி திரு 
வாதினா மகம் விசாகம் ஹஸ்தம் திருவோணம் இரேவதி உத்திரட் 
டாதி இவை ஏக நட்சத்திரங்களாயிக் சுபந்தருமென்ப . எனவே , 
இவை விவாகம் செய்ய உத்தமமானவை . 

பாணி ஆயில்லியம் சுவாதி கேட்டை மூலம் சதயம் அவிட்டம் 
பூரட்டாதி இவை அவ்வாறாயின் வர்ஜ்ஜிக்க வேண்டுமென்ப . 

பூரம் உத்திரம் பூசம் சித்திரை பனர்பூசம் அசுவினி கார்த்திசை 
உத்திராடம் பூராடம் மிருகசீரிடம் அநுடம் இந்த நட்சத்திரங்கள் 
சதிபதி நட்சத்திரங்களாயின் மத்தியம பலனைத்தரும் . 

ஸ்திரீ புருஷ நட்சத்திரங்கள் ஒன்றாய் இரண்டு ராசிகளிலிருப் 
பின் முற்பாகம் புருஷனுடையதாகவும் , பிற்பாகம் ஸ்திரீயினுடைய 
தாகவும் இருத்தல் வேண்டும் . இதற்கு மாறாயின் நாசமுண்டென்ப 

ஸ்திரீ புருஷ நட்சத்திரங்கள் இரண்டும் ஒரு ராசியிலிருந்தால் 
முதல் கட்சத்திரம் புருஷனுடைய தாயிருத்தல் வேண்டும் , ஸ்திரீ 
னுடைய நட்சத்திரமாயிருப்பின் கேடுண்டாகும் . 

ஸ்திரீ புருஷ நட்சத்திரங்கள் ஓரிராசியில் வருங்கால் பரணி 
கார்த்திகையும் , அவிட்டம் சதயமும் , 

அவிட்டம் சதயமும் , பூசம் ஆயில்யமும் வர 
லாகா . அவ்வாறு வரினும் அவைகளுள் புருஷனுடைய நட்சத் , 
திரம் முதல் நட்சத்திரமாயிருப்பினும் ஆகாது . 

ஓரிராசியில் சதயம் ஹஸ்தம் சுவாதி அசுவிரி கார்த்திகை பூசா 
டம் மிருகசீரிடம் மகம் இவைகளுளொன்று ஸ்திரீ கட்சத்திரமாகவும் 
இவற்றின் பின்னுள்ளன புருஷ நட்சத்திரமாகவும் வரின் சுபந்தரு 


மனப் , 


14 


ஏக பாத நட்சத்திரம் சதியினுடையதாகவும் திரிபாத நட்சத் 
திசம் பதியினுடையதாகவும் இருத்தல் வேண்டும் . பாதங்கள் சம 
முள்ளவையாயின் முதற்பாகம் புருஷனுடையதாகவும் பிற்பாகம் 
ஸ்திரீயினுடையதாகவும் இருத்தல் நன்று . 

சுவாதி மிருகசீரிடம் மகம் அநுஷம் இந்நான்கனுள் புருவநட் 
சத்திரங் கட்டினாலும் ஸ்திரீ நட்சத்திரங் கூடினாலும் விவாகம் செய் 
யலாம் . எனைய பொருத்தங்கள் எட்டுணையில்லா விடினும் விவாகம் 
செய்விக்கலா மென்பது பெரியோர் துணிபு. 

மூலா நட்சத்திரத்து முதற்பாதப் பெண்ணைத் தகப்பன் இருக் 
கும் ஆண் பிள்ளையும் , ஆயில்லிய நட்சத்திரத்து முதலாவது பாதப் 
பெண்ணைத் தாயார் இருக்கிற ஆண் பிள்ளையும் , கேட்டை முதற் 
பாதப் பெண்ணைத் தமயன் இருக்கிற ஆண்பிள்ளையும் , விசாகம் நான் 
காவது பாதப் பெண்ணைத் தம்பியுடன் கூ.டி.ன ஆண்பிள்ளையும் 
விவாகம் செய்து கொள்ளக் கூடாது 

செய்துகொண்டால் அவ 
சவர்களுக்குத் தோஷமுண்டாகும் . 

2 - ஆவது : -கணப்பொருத்தம். 
அசுவிநி , மிருகசீரிஷம் , புனர்பூசம் , பூசம் , அஸ்தம் , சுவாதி , 
அநுஷம் , திருவோணம் , ரேவதி இவ்வொன்பது நட்சத்திரங்களும் 
தேவ கணமாம் . 

பாணி , உரோகணி , திருவாதிரை , பூரம் , உத்திரம் , பூராடம் , 
உத்திராடம் , பூரட்டாதி , உத்திரட்டாதி இவ்வொன்பது நட்சத்திரக் 
களும் மனுஷ்ய கணமாம் . 

கார்த்திகை , ஆயில்லியம் , மகம் , சித்திரை , விசாகம் , கேட்டை 
மூலம் , அவிட்டம் , சதயம் இவ்வொன்பது நட்சத்திரங்களும் இராட் 
சத கணமாம் . 
மணமக்கள் உடுக்கள் ஒரே கணமாய் வரின் உத்தம மென்ப . 

தேவகணமும் மானுஷ்ய கணமுமாயின் மத்தியமம் .. 
தேவ ராக்ஷஸமாயின் அதமம் . மானுஷ்ய 

ராக்ஷஸமாயின் 
முண்டாம் . 

இதுவுமன்றி , 


அவை 


15 


ஸ்திரீ ராகஸமும் புருஷன் மானுஷ்யமுமாயினும் அவ்வாறே 
யென்க . 

புருஷன் இராட்சத சணத்தனயும் பெண் மானுஷ்ய கணத்த 
ளாயும் இருப்பின் தோஷக் தாதெனப் பெரியார் கூறுப , இஃதேயு 
மன்றி , 

புருஷ நட்சத்திரத்திற்கு 14 நட்சத்திரங்கள் மேற்பட்டதாய் 
ஸ்திரீ நட்சத்திரம் கணக்கிடப்படின் ஸ்திரீ ராஷஸ கணத்தளாயி 
னும் குற்றமில்லை யெனக் கூறும் பெரியார் , 

பெண் ராக்ஷஸ கணத்தளாயினும் அன்னாள் நட்சத்திரத்துக்குப் 
புருஷ நட்சத்திரம் 24.க்கு மேல் கணக்கிடப்படினும் தோஷ மின் 
றென்ப . 

3 - ஆவது : -- மாகேந்திரப் பொருத்தம் . 
மண மகள் நட்சத்திரம் முதற்கொண்டு மணமகன் நட்சத்திரம் 

எண்ணிக்கை செய்ய 4-7-10-13-16-19-22-25 ஆக வரின் 
அவை மகா மங்களந்தரும் மாகேந்திரப் பொருத்தம் எனப் பெறும் , 

4 - ஆவது : -- ஸ்திரீ தீர்க்கப் பொருத்தம் .. 
ஸ் திரீ நட்சத்திரந் தொடங்கி புருஷ நக்ஷத்திரம் வரையில் 
எண்ண அவ்வெண்ணிக்சை 13 நட்சத்திரத்திற்கு மேற்படின் ஸ்திரீ 
தீர்க்க மெனக் கூறுப . 

சிலர் 7 நட்சத்திரத்திற்கு மேற்படினும் ஸ்திரீ தீர்க்கம் உண் 
டென மொழிப் . 


5 - ஆவது : - யோனிப் பொருத்தம் . 
1 அசுவினி = குதிரை 6 திருவாதிரை = காய் 
2 பாணி யானை 

7 புனர்பூசம் - பூனை 
3. கார்த்திகை = ஆடு 8 பூசம் = ஆடு 
4 உரோகணி -- சர்ப்பம் 9 ஆயில்லியம் - பூனை 
மிரு சீரிடம் = சர்ப்பம் 

எலி 


மகம் = 


16 


11 பூரம் = எலி 

20 பூராடம் = குரங்கு 
12 உத்திரம் = பசு 

21 + உத்திராடம் = பசு 
13 அஸ்தம் = எருமை 

22 திருவோணம் = குரங்கு 
14 சித்திரை = புலி 

23 அவிட்டம் = சிங்கம் 
15 சுவாதி = எருமை 24 சதயம் = குதிரை 
16 விசாகம் = புலி 

25 பூரட்டாதி = சிங்கம் 
17 அநுஷம் = மான் 

26 உத்திரட்டாதி = பசு 
18 கேட்டை : மான் 

27 ரேவதி- யானை 
19 மூலம் = நாய் உத்திராடத்தினை கீரி என்பாரு முளர் . 


விரோத ஜாதிகளான ஜந்துக்களுக் கேற்ப மணமக்கள் நட்சத் 
திரங்கள் ஏற்படின் ஜதை சேர்க்சொண்ணாது . ஒரே வசை யோளி 
யாயின் உத்தமம் . வேறு வகையாயின் மத்தியமம் 

யானை சிங்கம் ; எருமை குதிரை ; குரங்கு ஆடு ; நாய் மான் ; 
பாம்பு கீரி ; பசு புலி ; எலி பூனை ; எலி பாம்பு ; இவை ஒன்றற்கொன்று 
விரோத ஜந்துக்களாகலின் இவ்வகைப் பொருத்தங்கள் நீக்கற் பால 
னவே . 


6 -ஆவது : - இராசிப் பொருத்தம் . 
பெண் இராசிக்கு ஆண் இராசி 2 ஆவதாகவும் ஆணிராசிக்குப் 
பெ ண்ணிராசி 12 ஆவதாகவும் இருப்பின் மாண முண்டென்ப . 

ஆணிராசிக்குப் பெண்ணிராசி இரண்டாவதாகவும் பெண்ணி 
ராசிக்கு ஆணிசாசி பன்னிரண்டாவதாகவும் இருந்தால் ஆயுசு அதிக 
மாகும் . 

ஸ்திரீ ராசிக்குப் புருஷ விராசி 3 ஆவதாகவும் புருஷ விரா 
சிக்கு ஸ்திரீராசி 11 ஆவதாகவும் இருப்பின் துக்க முண்டாகும் . 


| சந்திரன் ஜனன காலத்தில் எந்த விராசியி விருக்கின்றாரோ 
அதுவே இராசி யென்ப , இவ்விதமே இரு பாலார்க்குக் காண்க , 


17 


புருஷ விராசிக்கு ஸ்திர ராசி மூன்றாவதாகவும் ஸ்திரீ சாசிக் 
குப் புருஷ விராசி பதினொன்முவதாகவும் இருந்தால் மிகுந்த சுக 
முண்டாகும் . 

ஸ்திர ராசிக்குப் புருஷராசி 4 ஆவதாகவும் புருஷ விராசிக்கு 
ஸ்திரீ ராசி 10 ஆவதாகவும் இருந்தால் மிகுந்த தாரித்திரம் உண் 
டாகும் . 


புருஷ விராசிக்கு ஸ்திரீ ராசி நான்காவதாகவும் ஸ்திரீ ராசிக் 
குப் புருவ வீராசி பத்தாவதாகவும் இருந்தால் திரண்ட பொருள் 
உண்டாகும் . 


ஸ்திரீ ராசிக்குப் புருஷ வீராசி 5 ஆவதாகவும் புருஷ விராசிக்கு 
ஸ்திரீ ராசி 9 ஆவதாகவும் இருந்தால் வைதவ்ய முண்டாகும் . 


புருஷ விராசிக்கு ஸ்திரீ ராசி ஐந்தாவதாகவும் , ஸ்திரீ ராசிச் 
குப் புருஷ விராசி ஒன்பதாவதாகவும் இருந்தால் சுமங்கலியாய் இருப் 
பாள் . 


ஸ்திரீ ராசிக்குப் புருஷ விராசியானது 6 ஆவதாகவும் புருஷ 
விராசிக்கு ஸ்திரீ ராசி ஆவதாகவும் இருந்தால் புத்திரர்களுக்குக் 
கெடுதல் உண்டாகும் . 


புருஷ விராசிக்கு ஸ்திரீ ராசி ஆறாவதாகவும் ஸ்திரீ ராசிக்குப் 
புருஷ விராசி எட்டாவதாகவும் இருந்தால் புத்திரர்கள் விருத்தி 
யுண்டு . 


ஸ்திரீ ராசிக்குப் புருஷவிராசி ஏழாம் இராசியாயிருப்பின் 
சர்வ மங்களமும் தீர்க்காயுளுமுண்டு , ஸ்திரீ ராசி முதலாக மீனம் 
மேஷம் விருஷபம் மிதுனம் கடகம் சிங்கம் கன்னி துலாம் விருச்சி 
கம் தனுசு மகரம் கும்பம் ஆம் இவ்வடைவிலே 2 - ம் 12.ம் ஆனால் 
தோஷமில் ைமேஷாதியாய் மீன பரியந்தம் இவ்விராசிகளில் 
2.ம் 12.ம் ஆனால் தோஷமுண்டு . 

2 


18 


மேஷத்திற்கும் சிங்கத்திற்கும் , கடக விருச்சிகங்களுக்கும் , 5.9 , 
ஆம் இராசிகளாக வரின் தோஷமில்லை . 


கும்பத்திற்கும் சிங்கத்திற்கும் , கடகத்திற்கும் மகரத்திற்கும் 
சமசப்தகமாயின் தோஷமுண்டு . எனவே ஒன்று படுத்தலாகாது . 


மேஷத்தோடு கன்னிக்கும் , தநுசோடு விருஷபத்திற்கும் , 
திலாத்தோடு மீனத்திற்கும் , கும்பத்தோடு கடகத்திற்கும் , சிங்கத் 
தோடு மகரத்திற்கும் , மிதுனத்தோடு விருச்சிகத்திற்கும் சஷ்டாஷ் 
டம தோஷமில்லை . 


7 - ஆவது: -- இராசியதிபதிப் பொருத்தம் . 


செவ்வாய் 


சுக்கிரன் 


புதன் 


மேஷத்திற்கும் விருச்சிகத்திற்கும் அதிபதி 
விருஷபத்திற்கும் துலாத்திற்கும் அதிபதி 
மிதுனத்திற்கும் 

கன்னிக்கும் அதிபதி 
கடகத்திற்கு அதிபதி 
சிங்கத்திற்கு அதிபதி 
நுசிற்கும் மீனத்திற்கும் அதிபதி 
மகரத்திற்கும் கும்பத்திற்கும் அதிபதி 


சந்திரன் 


சூரியன் 


குந் 


சனி 


சத்துரு மித்துரு . 
செவ்வாய்க்கு : சுக்கிரனும் புதனும் - மித்துருக்கள், 

சத்துருக்கள் , 


மற்றவர் 


சத்துருக்கள் , 


மற்றவர் 


சுக்கிரனுக்கு : சூரியன் சந்திரன் 

மித்துருக்கள் . 


19 


புதனுக்கு: - சூரியன் சத்துரு . மற்றவர்கள் மித்துருக்கள் . 
சந்திரனுக்கு : - புதன் குரு மித்துருக்கள் , மற்றவர் சத்துருக்கள் . 
சூரியனுக்கு : - குரு ஒருவனே மித்திரன் . மற்றவர் சத்துருக்கள் , 
தருவிற்கு : - செவ்வாய் ஒருவனே சத்துரு . மற்றவர் மித்துருக்கள் . 
சனிக்கு : - குரு ஒருவனே சத்துரு . மற்றவர் மித்துருக்கள் . 

புதம் 
சத்துரு பித்துரு சமன் . 


செவ்வாய்க்குச் 


சனி 


1s 


சூரியன் 


சத்துரு 
சந்திரன் குரு மித்துரு 

சமன் 


புதன் 


1 , 


சுக்கிரனுக்குச் ... 


சூரியன் 


சந்திரன் 


புதன் 


மித்துரு 


- 


செவ்வாய் குரு 


சமன் 


புதனுக்குச் 


சந்திரன் 
சூரியன் 


. 


சுக்கிரன் 


மித்துரு 


1 


1 . 


செவ்வாய் சனி 


சந்திரனுக்குச் 


சத்துருக்களே 

இல்லை 
சூரியன் புதன் 
குருசுக்கிரன் செவ்வாய் சனி சமன் 


1 


சூரியனுக்குச் 


சனி 


சந்திரன் செவ்வாய் குரு மித்துரு 


. 


புதன் 


சமன் 


1 


. 


சனி 


. 


. 


... 


10 


சத்துருக்களாயின் இராசி யதிபதிப்பொல் மத்தி 

20 
குருவிற்குச் சுக்கிரன் புதன் 

சத்துரு 
சூரியன் சந்திரன் செவ்வாய் சந்துருமே 

சமன் 
சனிக்தச் 

சூரியன் சந்திரன் செவ்வாய் சத்துரு 
சுக்கிரன் புதன் 

சமன் 
+ இஃதொருவர் மதம் . 

ஸ்திரீ புருஷர்களின் இசாசியதிபர் ஒருவரே வரினும் அவ்விரு 
வரும் மித்திராய் வரினும் உத்தம மென்ப . சமனாயிருந்தால் மத்தி 

குறிப்பு : - இராசியதிபர் ஸ்திரீ ஜாதகத்திற் கண்டபடியே 
புருஷ ஜாதகத்திற்கும் எருவராயினும் ( ஸ் திரீ அங்காரகன் , புரு 
ஷன் அங்காரகன் ) அல்லது அவ்வதியர்கள் மைத்திரமானாலும் சம 
சப்தகமென்ற 7 க்கு 7 ஆக வரினும் கணத்தினால் ஏற்படும் தோஷ 
மும் , இராசியினா லேற்படும் தோஷமும் , ரஜ்ஜு என்னும் தாலிப் 
பொருத்தத்தினால் ஏற்படும் தோஷமும் ( தாலிப் பொருத்தம் இல்லா 
விட்டாலும் ) வேதையினாலேற்படும் தோஷமும் அறவே கிடையா 
தென்ப அறிந்த நல்லோர் . எவ்வித வில்லங்கமும் இல்லையாகலின் 
விவாகம் செய்விக்கலா மென்க . 


8 - ஆவது: - வசியப் பொருத்தம் . 
மேஷத்திற்கு : விருச்சிகமும் சிங்கமும் ; விருஷபத்திற்கு 
கடகமும் துலாமும் ; மீது சத்திற்குகீ ; சுன்னியும் ; கடகத்திற்கு : 
விருச்சிகமும் நுசும் ; சிங்கத்திற்குத் : துலாமும் ; கன்னித்த மிதுன 
மும் மீனமும் ; துலாத்திற்கு : மகரமும் ; விருச்சிகத்திற்கு : கன்னி 


21 


யும் கடகமும் ; ததுசிற்கு மீனமும் ; மகரத்திற்கு : மேஷமும் கும்ப 
மும் கும்பத்திற்கு , மேஷமும் ; மீனத்திற்து : மகரமும் வசிய விசாசிக 
ளென்ப . 


ஸ்திரீ ராசிக்குப் புருஷ விராசி வசியமாகில் வசியப் பொருத்த 
முண்டு . வித்தியாச மாயின் பொருத்தமில்லை . 


9 - ஆவது : - இரஜ்ஜுப் ( தாலிப் ) பொருத்தம் . 


அசுவினி மகம் மூலம் இவை ஆரோக பாதரஜ்ஜு 
ஆயில்லியம் கேட்டை ரேவதி இவை அவரோக பாதரஜ்ஜு 
பாணி பூரம் பூராடம் இலை ஆரோக ஊருசஜ்ஜு 
பூசம் அநுஷம் உத்திரட்டாதி இவை அவரோக ஊருரஜ்ஜு 
கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இவை ஆரோக நாபிபஜ்ஜு 
புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இவை அவபோக நாபிரஜ்ஜு 
உரோகணி அஸ்தம் திருவோணம் இவை ஆரோக கண்ட ரஜ்ஜு 
திருவாதிரை சுவாதி சதயம் இவை அவரோக கண்டரஜ்ஜு 
மிருகசிரம் சித்திரை அவிட்டம் இவை சிரேராஜ்ஜு 

ஸ்திரீ புருஷ நட்சத்திரங்கள் ஏக ரஜ்ஜுவிலே சேர்ந்திருப்பின் 
ரஜ்ஜுப் பொருத்தமில்லை.ஏகரேகையில் விழாமல் இரண்டும் ஆரோக 
ரஜ்ஜுவானால் உத்தமோத்தமமென்ப . இவ்வாறின்றி இரண்டும் 
அவரோக ரஜ்ஜுவானால் ஸ்திரீ நாசமுறுவள் .. ஒன்றற்கொன்று 
முரணுற்று ஆரோக அவரோக ரஜ்ஜுக்களாயினும் சுபத்தையே 
தருமென்ப . 

ஸ்திரீ புருஷ நட்சத்திரங்கள் சிரோரஜ்ஜுவானால் புருஷ 
னுக்கு மரணமுண்டு . கண்டாஜ்ஜுவாயின் ஸ்திரீ நாசமும் , காபி 
பஜ்ஜுவாயின் சந்ததி நாசமும் , ஊரு ரஜ்ஜுவாயின் திரவிய கஷ்ட 
மும், பாதாஜ்ஜுவாயின் வாசஸ்தானத்திற்குக் கெடுதலும் யாத்தி 
ரையும் உண்டாகுமென்ப . ஆகையால் ஏகரஜ்ஜுவான சந்தியில் 
விவாகம் செய்விக்கவே கூடாது எனச்சிலர் கூறுவர் 


22 


திலம் , மாகேந்திரம் , இராசி , இராசிய திபர் மித்திரம் , ஆகிய 
பொருத்தங்கள் இருப்பின் எகாஜ்ஜு தோஷம் நிவிர்த்தியாதலால் 
( ஒன்று ஆரோகணத்திலும் ஒன்று அவரோகணத்திலும் ஏகரஜ்ஜு 
வில் இருப்பது ) விவாகம் செய்விக்கலா மென்று சில லாசிரியர்கள் 
கூறுப . 


10. ஆவது : - வேதைப் பொருத்தம் . 
பெண் ஆண் உடுக்கள் அசுவினி சேட்டை ; பரணி அநுஷம் ; 
கார்த்திகை விசாகம் ; உரோகணி சுவாதி ; மகம் ரேவதி ; பூரம் உத் 
திரட்டாதி ; உத்திரம் பூரட்டாதி ; அஸ் தம் சதயப் ; மூலம் ஆயில்லி 
யம் ; பூராடம் பூசம் ; உத்திராடம் புனர்பூசம் ; திருவோணம் திருவா 
திரையு மானால் அவ் விருவர்களும் ஒருவருக்கொருவர் வேதை 
தோஷத்திற் குள்ளாவார்கள் . இத் தோஷம் நாசந்தரும் . அன்றி 
யும் மிருக சீரிடம் சித்திரை அவிட்டம் இவை ஒன்றற்கொன்று தீரா 
வேதை தோஷத்திற் குரியனவாகலின் பொருந்தாதெனவே புகன் 
றிடுக . 


காடிப் பொருத்தம் . 


பெண் ஆண் நட்சத்திரங்கள் அசுவிநி- திருவாதிரை புனர் 
பூசம் - உத்திரம் - அஸ்தம் கேட்டை - மூலம்- சதயம் - பூரட்டாதி ஆகிய 
இவைகளு ளொன்றானால் அலை இடப் பார்சுவநாடி யெனப் பெயர் 
பெறும் , 

பரணி - மிருக சீரிஷம் - பூசம் பூரம் - சித்திரை அநுஷம் - பூராடம் . 
அவிட்டம் - உத்திரட்டாதி இவை அவ்வாறாயின் மத்தியம நாடி 
யெனப் பெயர் பெறும் . 


கார்த்திகை.உரோகணி - ஆயில்லியம்- மகம் - சுவாதி , விசாகம்.உத் 
திராடம்- திருவோணம் - ரேவதி இவைகளி லொன்றானால் அவை 
வலப் பார்சுவ நாடி யெனப் பெயர் பெறும் . 


. 


இவைகளுள் ஸ்திரீ புருஷ நட்சத்திரங்கள் ஏக நாடியாய்த் 
தோன்றுவதோடு நில்லாமல் மத்தியம நாடியு மாயின் புருஷனுக்குச் 
தோஷ முன்பெண்ணும் . பார்சுவ நாடியாயின் ஸ்திரீக்குத் தோஷ 
முண்டாகும் . ஏக நாடியாயின் அது நாடிப் பொருத்தித்திற் குரித்தான 
தன்றாகலின் விடற்பால தென்றே விளம்புக, 


அவ்வாறு ஏக நாடியாக வந்து இராசி சஜ்ஜு முதலியன 
பொருந்தி உத்தமமாயினும் இருவர் ஜன்ம ராசி யதிபர் மித்திர ரானா 
லும் எ = கிரகமா யிருந்தாலும் ஏக நாடி தோஷத்திற் கிலக்காகா 


தென்க . 


விசாகம் - சுவாதி - ரேவதி இவைகளுக்கு வலப்பார்சுவ நாடி 
தோஷமே யில்லை . 


அவிட்டம் அநுஷம் இவைகளுக்கு மத்திய நாடி தோஷமில்லை . 


திருவாதிரை அஸ்தம் பூரட்டாதி முதலியவைகளுக்கு இடப் 
பார்சுவ நாடி தோஷமில்லை யென் .. 


தம்பதிகளின் ஜன்ம நட்சத்திரங்கள் ஏக நட்சத்திரங்களானா 
லும் சமான பாதங்களை யடைந்தாலும் சுபத்தையே செய்வர் . 


இருவர் நாடிகளும் பரணி மிருகசீரிடம் பூசம் பூராடம் உத்தி 
எட்டாதி ஆதிய மத்திய நாடிகளாயிருந்தாலும் ஏக பாதமில்லாமல் 
பின்ன பாதத்தை யடைந்திருக்குமானால் சுபத்தையே தருமாதலின் 
பொருத்தத்திற் குரித்தானதென்று புகல்வர் புலவர் . 


பொருத்தங்களில் தினப் பொருத்தங் கூடின் 
ஆயுராரோச்கிய லட்சுமி கடாஷங்களும் , கணப் பொருத்தக் 
கூடின் மங்எகரப் பிரதிகளும் , 
பிரீதிகளும் , மாகேந்திரப் 

மாகேந்திரப் பொருத்தம் 
கூடின் ஐசுவரிய புத்திர விருத்திகளும் , ஸ்திரீ தீர்க்கப் பொருத்தம் 


24 


கூடின் சகல சௌபாக்கிய சம்பத்துக்களும் , யோனிப் பொருத்தம் 
கூடின் தம்பதிகளுள் சிநேகத்துவம் புத்திராபிவிருத்தி முதலியன 
வும் , இராசிப் பொருத்தன் உடின் வம்சாபி விருத்தியும் , இராசி அதி 
பதிப் பொருத்தங் கூடின் பாம சிநேகத்தையும் தான்னிய விருத்தி 
வம்ச விருத்தி முதலியனவும் , வசியப் பொருத்தங்கூடின் அந் 
யோன்ய சிநேகத்துவ வம்சாபி விருத்தியும் , இரஜ்ஜுப் பொருத்தங் 
கூடின் மாங்கல்லிய விருத்தியும் , வேதைப் பொருத்தன் கூடின் 
திக்கநாச இஷ்டப்பிராப்த பகுபுத்திரப் பேறும் , நாடிப் பொருத்தங் 
கூடின் வம்சாபி விருத்தியும் உண்டாகு மென்ப , 

மேலே சொல்லப்பட்ட பொருத்தங்களும் பாதிப் பொருத்தங் 
களுக்கு மேல் பொருந்தியிருத்தல் உத்தமம் . 

பிரதானமாக தினம் கணம் யோனி ராசி ரஜ்ஜு ஆகிய இவ் 
வைந்தும் பொருந்தி யிருத்தல் வேண்டும் . இதனுள்ளும் தினமும் 
ரஜ்ஜும் கேந்திரத்தினும் முக்கியமென்ப . 

பிராமணர்களுக்குத் தினப் பொருத்தமும் , ஷத்திரியர்களுக்குக் 
கணப் பொருத்தமும் , வைசியர்களுக்கு இராசிப் பொருத்தமும் , 
சூத்திரர்களுக்கு யோனிப் பொருத்தமும் , முக்கியமாயிருத்தல் 
வேண்டுமென்பதை மறத்தலொண்ணாது , 

இப்பொருத்தங்களுள் ஐந்துக்குமேல் இருப்பின் விவாகம் 
செய்ய உத்தமமென்ப . சுபம் , சுபம் . 


TE 


ஓம் குமார குருப்யோ நம : 


கிரகப்பொருத்தம் என்னும் 

- அங்காரகப் பொருத்தம் . 


அங்காரகன் , ஸ்திரீ ஜனன ஜாதக லக்கினத்திற்கு 2 , 4 , 7 , 8 . 
12 ஆம் இடங்களில் இருப்பின் புருஷனுக்கு நாசமும் , அவ்வாறே 
புருஷ ஜாதகத்தில் இருப்பின் ஸ்திரீக்கு நாசமும் உண்டாக்குமென்ப . 

அங்காரகன் இலக்கினம் சந்திரலக்கினம் சுக்கிரலக்கினம் இத் 
தானங்களுக்குத் துர்த்தானங்களான 6.8.12 ஆம் இடங்களு லொன் 
றில் இருப்பின் அன்னான் தசாபுத்தி நடைபெறும் காலங்களில் 
தோஷமுண்டா மெனப் பெரியார் கூறுப . 

ஆண் பெண் இருவர்களுடைய ஜனன காலத்தில் அவ்விருவ 
ருக்கு முரிய இலக்கினம் சந்திரலச்கினம் சுக்கிர லக்கினம் ஆம் இவற் 
றிற்கு 2-4-7-8-12 ஆம் இடங்களில் அங்காரகன் இருப்பாராயின் 
தம்பதிகள் புத்திர மித்திர தன தான்னிய சம்பத்தும் புத்தியும் உள்ள 
வர்களாய் இருப்பார்கள் . இவ்வாறு ஒருவர்க்கிருந்து வேறொருவர்க் 
கில்லா திருக்குமாயின் அவ்வாறில்லாதார்க்கு மரணம் உண்டாகும் 
என்பது நிச்சயமென அறிவாளிகள் கூறுகின்றார்கள் . 

அங்காரகன் ஜனன காலத்தில் மேஷம் கடகம் விருச்சிகம் 
மகரம் ஆம் இவ்விராசிகளு லொன்றில் இருந்து அவ்விடம் இலச்சி 
னத்திற்கு 4-7 -- ம் இடமாயிருக்குமாயின் அவர் , ( அங்காரகன் 
தோஷத்தைத் தராமல் சுபத்தையே தருவார் எனப் பெரியா ) 


26 


அங்காரகன் இலக்கினத்திற்கு 4-8-12-2 ஆகிய இவ்விடம் 
சளி லொன்றில் இருந்து அவ்விடங்கள் சரராசியா யிருப்பின் சகல 
தோஷமும் நீங்கிச்சுபமுண்டாகுமென்றும் , அவ்விடங்கள் ( 4.8-12-2 ) 
மற்றைய இராசிகளாக ( அஃதாவது ஸ்திர உபயம் ) இருக்குமாயின் 
இராசியின் விசேஷத்தால் மிகுந்த தோஷம் உண்டாகும் என்பது 
முனிவராதி முன்னோர் கருத்து , 

குறிப்பு : - இச்சுலோகத்தில் 7 ஆமிடத்தைப் பற்றிக் குறிப் 
பிடவேயில்லை 


அங்காரகன் இலக்கினம் சந்திமலக்கினம் சுக்கிரலக்கினம் ஆம் 
இவற்றிற்குச் சொல்லியுள்ள ஐந்து ஸ்தானங்களான 2-4-7-8.12 
ஆகிய அவை தோஷமுள்ள தானங்களா யிருப்பினும் அந்தச் செவ் 
வாய் , குரு புதன் இவர்களோடு சேர்ந்திருந்தாலும் அல்லது அவர்க 
ளுடைய பார்வையைப் பெற்றிருப்பினும் எவ்வித தோஷததையுஞ் 
செய்யாது சுபத்தையே செய்வர் என்ப , 


அங்காரகன் ஜன்ம லக்கினத்திற்கு 2-4.7-8.12 

ஆகிய 
தானங்களில் இருந்தால் மிகுந்த தோஷத்தைத் தருவர். இவ்வித 
ஜாதகர்களுக்கு அங்காரக தோஷமில்லாத ஜா தசரை மணம் புணர்த் 
தலாகாது . மேலே கூறிப்போந்த ஐந்து ஸ்தானங்களில் இருக்கும் 
அங்காரகனை , குருவேனும் புதனேனும் பார்த்தாலும் அல்லது குரு 
வோடேனும் புதனோடேனும் சேர்ந்திருந்தாலும் எவ்வகைத் 
தோஷத்தையும் செய்யாமல் நன்மையையே செய்வரென்று கூறுப . 


அங்காரகன் இலக்கின சந்திசலக்கின சுக்கிர லக்கினங்ச 
ளுக்கு மிகுந்த தோஷந் தருபவராய்க் காணப்பட்டாலும் , அவர் 
இராசியில் உச்ச க்ஷேத்திரத்திலேனும் நவாம்சத்தில் சுய ஷேத்தி 
சத்திலேனும் இருப்பின் தோஷத்தை ஒருக்காலும் செய்யாரென்ப , 


1 


அங்காரகன் மிகுந்த தோஷம் தருபவராய்க் காணப்பட்டு 
அவருக்குக் குரு புதன் சுக்கிரன் சக்கில பட்சத்துச் சந்திரன் இவர்க 


ளுள் ஒருவரின் பார்வையுண்டானாலும் அல்லது அவர்களுள் ஒரு 
வருடன் சேர்ந்தாலும் தோஷஞ் செய்யாசென்ப, எனவே அவர் 
தம்பதிகளுக்குச் சகல சௌபாக்கியங்களுந் தந்து தீர்க்காயுளுடன் 
வாழச் செய்வரென்பது போதரும் . 


அங்காரகன் 2-4-7-8-12 ஆகிய இவ்விடங்கள் ஒன்றிலிருந்து 
தோஷமுடையாராய்க் காணப்பட்டாலும் இராசிச் 

இராசிச் சக்கரத்தில் 
அவர் உச்சஸ்தானத்தை யடைந்திருந்தாலும் இராகு கேது சனி 
இவர்களுள் ஒருவருடன் கூடியிருந்தாலும் இவர்களின் பார்வையைப் 
பெற்றாலும் அல்லது மித்திர க்ஷேத்திரத்தி லிருந்தாலும் தோஷர் 
தராதென்பது பெரியோர்களின் அபிப்பிராயமாம் , 


அங்காரகன் தோஷஸ்தானங்களிலிருந்தாலும் இராசியில் 
ஸ்வக்ஷேத்திரம் , நவாம்சத்தில் ஸ்வநவாம்சம் , இராசியில் உச்ச 
க்ஷேத்திரம் , நவாம்சத்தில் உச்சாம்சம் முதலியவைகளில் இருந்தா 
லும் எக்காலத்தும் தோஷந்தராது நன்மையையே செய்வர் . 


அங்காரகன் தோஷஸ்தானங்களில் இருந்து குரு சுக்கிரன் 
சந்திரன் இவர்களுள் எர்கன. லாவது பார்க்கப் பெற்றாலும் தோஷ 
மில்லை யென்க . அவ்வாறிருக்கும் அவர் தம்பதிகளுக்கு ஆயுமா 
ரோக்கிய சம்பத்துக்களை அளிப்பர் . 


அங்காரகன் இலக்கினம் சந்திரலக்கினம் சுக்கிரலக்கினம் 
முதலியவற்றிற்கு மிகுந்த தோஷமுள்ளவராய்க் காணப்பட்டாலும் . 
அவர் உச்சம் ஸ்வக்ஷேத்திரம் ஸ்வாவாம்சம் இவைகளிலிருந்தால் 
தோஷம் செய்யாமல் நன்மையையே செய்வார் . 


சந்திர சூரிய விராசிகளான கடக சிம்ம லக்கினங்களில் ஜளன 
மான ஜா தகர்களுக்கு அங்காரகன் எவ்வித தோஷத்தையுஞ் செய்யா 


ரென்கள் ; 


28 


அங்காரகன் இருக்கும் இராசிநாதன் அவர் இருக்கும் இரா 
சிக்கு 1-4-7-10-5-9 -ஆம் இடங்களில் இருந்தால் தோஷம் இல்லை 
யென்றே கூறிடுக . இலக்கினத்தைக் கொண்டே அங்காரக தோஷம் 
கற்பிக்கவேண்டும் எனப் பெரியார் கூறுப . 


அங்காரகன் 4-8- ஆமிடங்களிலிருந்து சுபர்களின் - திருஷ்டி 
யைப் பெற்றிருப்பின் எவ்வித தோஷத்தையும் தருவதில்லை . 


ஸ்திர விராசிகளான சிம்ம விருச்சிகங்களையடைந்த அங்காரக 
னும் , சாவிராசிகளான மேட மகரங்களை யடைந்த அங்காரகனும் 
எத்தகைத் தோஷங்களையும் செய்வதில்லை யென்பது பெரியோர் 
துணிபு . எனவே இவ்விராசிகளிலிருக்கும் அங்காரகன் தம்பதி 
களுக்கு சர்வாபீஷ்ட சம்பத்துக்களைத் தருவர் என்ப . 


அங்காரகன் ஜனன காலத்து லக்கின சந்திர லக்கின சுக்கிர 
லக்னங்களுக்கு 2-47-8.12 இவைகளுள் ஒன்றில் இருந்தால் 
தோஷம் . இவ்விதமே ஸ்திரீ ஜாதகத்தையும் கவனிக்க வேண்டும் . 
இருவருக்கும் தோஷமிருப்பின் புத்திராதி சகல சந்தோஷ சம்பத்து 
களும் உண்டாம் . நாயகனுக்கிருந்து நாயகிக்கில்லாவிட்டால் பெண் 
ணுக்குத் தோஷமுண்டாகும் . நாயகிக்கிருந்து நாயகனுக்கில்லா 
விட்டால் ஆணுக்குத் தோஷமுண்டாம் . இருவருக்கும் தோஷ 
மில்லா திருப்பின் எல்லாச் செல்வமும் உண்டாகும் . 


அங்காரகன் சுயஷேத்திரம் சுய நவாம்சங்களிலிருந்தாலும் .. 
அவர் , குரு சுக்கிரன் சந்திரன் புதன் இவர்களுள் எவரோடாவது 
சேர்ந்திருந்தாலும் , அல்லது இவர்களுள் எவரது திருஷ்டியைப் 
பெற்றிருந்தாலும் தோஷத்தைத் தராமல் சகல செல்வங்களையும் 
தந்து வாழச் செய்வர் . 


அங்காரகன் புருஷ ஜாதகத்தில் 2-12.4-7-8 
விடங்களி லொன்றில் இருப்பின் ஸ்திரீக்கு மான முண்டாகும் , 


29 


இவ்விதயே டெண் ஜாதகத்தில் இருப்பின் ஆணுக்கு மரன முன் 
டாகும் . 


அங்காரகன் பெண் ஜாதகத்தில் 4-12 ஆமிடங்களிலும் , 
புருஷ ஜாதகத்தில் 2-7- ஆமிடங்களிலும் இருந்தால் தோஷ முண்டு 
அவர் . ஆமடத்திலிருப்பாரானால் தம்பதிகளுக்கே தோஷமாம் . 


அங்காரகன் ஸ்திரீ . புருஷ ஜாதகங்களுக்கு மிதுன கன்னி 
களில் இருந்து அவ்விராசிகள் ( இலக்கினத்திற்கு ) 2 , ஆமிடமானால் 
தோஷந் தருவதில்லை . 


அங்காரகன் இருதிற ஜாதகங்களுக்கும் விருஷப திலாம் 
முதலிய வற்றிலிருந்து அவ்விராசிகள் ( இலக்கினத்திற்கு ) 12 . 
ஆமிடமானால் தோஷந்தருவ தில்லை . 


அங்காரகன் இருவருக்கும் மேட விருச்சிசங்களில் இருந்து 
அவைகள் ( இலக்கினத்திற்கு ) 4. ஆமிட மானால் தோஷந் தருவ 
தில்லை . 

அங்காரகன் மணமக்களுக்கு மகாம் கடகம் இவற்றிலிருந்து 
அவை ( இலக்கினத்திற்கு ) 7 ஆமிடமானால் தோஷஞ் செய்வதில்லை . 


அங்காரகன் வதூவார்களுக்கு தநுசு மீனம் இவைகளில் : 
இருந்து அவை ( இலக்கினத்திற்கு ) 8 ஆமிடமாயின் தோஷம் 
தருவதில்லை . 


அங்காரகன் தம்பதிகளின் ஜாதகங்களில் கும்பம் சிம்மம் 
ஆகிய இவைகளுள் இருந்தால் தோஷந் தருவதில்லை . 


அங்காரகன் தம்பதி ஜாதகங்களில் சந்திரனுடன் சேர்க் திருச் 
தாலும் குருவுடன் சேர்ந்திருந்தாலும் எவ்வகைத் தோஷமும் செய் 
யாது பல்வகை நன்பையையும் தருவரென தேவகேரள ஆசிரியர் 
கூறுகின் சார் , 


i 


30 


குறிப்பு : - 

இதிற் கூறப்பெற்றுன சுலோகார்த்தங்கள் யாவும் 
பல முனிபுங்கவர்கள் , திருவாய் மலர்ந்தன எனினும், இவை 
யொன்றை யொன்று தழுவியுள்ளனவாகவே காணப் பெறுகின்றன . 
எஃது எவ்வாறாயினும் அடியேன் மூலச்சுவடியிலுள்ளபடியே இதனை 
வரைந்து அச்சேற்றி யுள்ளேன் . ஆகலின் சோதிட வுலகம் என் 
னைப் பொறுத்தருளுமாக . அன்றியும் இதனிற் கண்டுள நன்மைகளை 
நோக்கி என்னை ஆசீர்வதித்தருளுமாக. சுபம் . 


அருணகிரி நாதன் அகத்தமர்ந்த 
குமரகுருபரன் திருவடி வாழ்க . 


முற்றும் 


ே 


கஞ்சிளி பிரஸ் , சௌகார்பேட்டை , சென்னை . 


குகமயம் . 
ஓம் குமார குருப்யோ நம : 


பிரகடனம் . 


யோகமஞ்சரி மூலமு முரையும் . 


உலக முவப்புறும் யோகபோகங்களை உரைக்க வல்ல இந்நூல் 
காரதாதி மகருஷிகளால் சொல்லப் பெற்றது . மக்கள் யோகம் 
மாண்புரைக்க வல்லது . - இஃது அளவில் சிறுத்துப் பொருளிற் 
பொலியும் பெருசல் இது ஜோதிர் சாஸ்திரத்திற் இன்றியமை 
யா யோக போக போக்கிய பாவங்களைத் திட்டமுக் தெளிவுமாய்த் 
தெரிவிக்க வல்லது , எல்லா மனிதர்க்கும் ஏதோ ஒருவகை அதி 
குஷ்ட யோசம் உண்டென்ப திண்மையே . எனினும் சிலருக்கு 
இத்திற யோச பாவங்கள் தோன்றுவதும் கோன்றி மறைவதி மாய்த் 
துவங்கி மறைகின்றன . இவ்வாறாவதற்குச் கிரக சாரங்களின் 
பலாபலன்களே யாமென்ப . வகை விவரங்களை இந்தச் சிறு 
நூல் தெளிவாக எடுத்துரைக்கின்றது . இது ஜாதக பலன்களைக் 

தொகையாய்க் கூறவல்லது . இஃது இன் 
னின்ன இடத்தில் இன்னின்ன கிரகங்கள் இன்னின்னபடி இருப் 
பின் இன்னின்ன யோகங்கள் இன்னின்னபடியா மென்று எடுத் 
துரைக்க வல்லது . 


கணக்கிட்டு 


வகை 


இஃது எனது சகோதரரும் ஆசிரியருமாகிய ஜோதிட வைத்திய 
பண்டித ஸ்ரீமாரீ சு ஏ . குமாரஸ்வாமி ஆச்சாரியாரால் தொகுக்கப் 
பெற்றது . அன்றியும் , எனது போதகாசிரியரும் பிறையாறு ஓர் 
தான் மிசியோன் பெண்கள் பாடசாலைத் தமிழ்ப்பண்டிதரும் மது 
ரைத் தமிழ்ச் சங்க வித்துவானுமாகிய ஸ்ரீமாந் ப . அ . கிருஷ்ண 
ஸ்போமிப் பிள்ளை யவர்களின் முன்னுரையினையும் பொழிப்புரை 
வினையுங் கொண்டுள்ளது . 


32 


இது 100 யோக பாவங்களைத் தெளிவாய்க் கூறவல்லது . அவை 
வருமாறு : -சுபயோகம் - ஆயுர்யோகம் - குகமயோகம் - சாபயோகம்.சச் 
காயோகம் - நாகயோகம் , நாபியோகம் - முரசயோகம் - பத்யயோகம் - வசு 
மத்யோமே - பர்தயோகம் - சாகனயோகம் . பாரதியோகம் - களாரிதி 
யோகம் - தேவேந்திரயோகம் - மாலாயோகம் மதனமாயோசம் -விபா 
வசு - யோகம் . நாளயோகம் .-- கார்முகயோகம் - இந்திய யோகம் - சதாயோ 
கம் இரவியோகம் பாரிஜாதயோகம்.கங்காப்பிரவாயோகம்.கஜயோகம் 
அமாகயோகம் காமினியோகம் - நாளி யோகம் - வித்தியக்யோகம் 
பத்திரயோகம் - திருபயோகம் - தூமயோகம் - மிருகயோகம் - சாந்தர்வ . 
யோகம் - சண்டயோகம் நாகேந்திரயோகம் - மகுடயோகம் - சித்திர 
யோகம் - விருஷ்டியோகம் சண்டிசாயோகம் - பூப்யோசம் - முசசமா 
யோகம் - சந்திரிகாயோகம்-தண்டகயோகம் . இரசா தலபோகம் -யுக்ம 
யோகம் -நாஹீரயோகம் - அங்குராயோகம் - பவிய காயோகம் போர் 
யோகம் ...சாருடயோகம்... தேவயோ = ம் - தருமயோகம்- குரோதயோகம் 
இரஜ்ஜுயோகம் ... அங்கயோகம்...திரிம்சாம்சயோகம் - கோளயோகம் 
கோயோகம் - ஸ்ரீமத்யோகம் - மாரிதயோகம்.சுலாபயோசம் - அதிலாப 
யோகம் - திமந்தாயோகம் - அதியடியோகம் - இஷ்டபாலயோகம் 
இராஜயோகம் - இராஜ தயோகம் - அமோகயோகம் .சிருங்காடயோகம் 
திரிலோசனயோகம் - ஷேமயோகம் - யூபயோகம் . சத்திரயோகம் 
- சமுத்திரயோகம் - கேதாரயோகம் - கேசரியோகம் - உத்தமயோகம் 
தனாகர்ஷணயோகம் - உபஜயயோகம்.குலவர்த்தனயோகம் .. வாகன 
யோகம் ஜெயயோகம் - - மிருதங்கயோகம் . . சாரதாயோகம் - 
யோகம் - சாம்ராஜ்யயோகம் - - அர்த்தயோகம் - - துர்க்கேசமேபாகம் 
திரிகூடயோகம் சாமரயோகம் சிவயோகம் விஷ்ணுயே 

யோகம் 
சதுர்முகயோகம்..கோரியோகம் - சந்துகயோகம்- இலட்சுமியோகம் 
சக்காயோகம் - ஸ்ரீயோகம் . அஷ்டைஸ்வரியயோகம் முதலியன . 


இந்நூல் பெறவிரும்புவார் முற்பணமாக 
அனுப்ப வேண்டும் . அச்சிலிருந்து வெளிவந்தவுடன் 
அனுப்பப் பெறும் . சுபம் . 


புத்தகம் 


ஏகாம்பர ஆச்சாரி வீதி ) 

இங்ஙனம் , 

சு.ஏ. முத்துக் குமாரஸ்வாமி , 
பறங்கிப்பேட்டை 

சித்தாந்த கணித ஜோதிஷன் 


மனோரஞ்சினி பிரஸ் , சௌகார்பேட்டை , மாறாஸ் 


